GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[Regd . No . TN /CCN / 467/ 2009- 11 . 
[R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs . 1 .60 Paise . 


RT OF 


TAMIL 


RNMEN 


475 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


am 


(11 


NADU 


RUTHA 


PUBLISHED BY AUTHORITY 


“ 10 NE 1 R 


RIUMPHS 


No . 38 ] 


CHENNAI, WEDNESDAY, SEPTEMBER 29 , 2010 

Purattasi 13 , Thiruvalluvar Aandu - 2041 


Part VI — Section 1 
Notifications of interest to the General Public 

issued by Heads of Departments , Etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages 


GENERAL NOTIFICATIONS 


... 


இந்திய புதைபொருள் சட்டம் - புதைபொருள் அறிவிப்பு 
Tamil Nadu Town and Country Planning Act: 


. 


. 


292 


Variation to the approved Melapalayam Detailed Development Plan No. 2 
of Tirunelveli Local Planning Area .. .. 

.. 292 - 293 


Preparation of Neendakarai A Detailed Development Plan No . 1 
by Nagercoil Local Planning Authority , Nagercoil .. 

.. 293 -294 


DTP _ VI- 1 ( 38 ) 


[291] 


292 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 1 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


GENERAL NOTIFICATIONS 


புதைபொருள் அறிவிப்பு 


(இந்திய புதைபொருள் சட்டம் , 1878 - ன் பிரிவு 5 - ன்படி அறிவிப்பு ) 

ந .க . எண் ஜி3/ 4998/2010 ) 
No VI(1 )/332/2010 . 

கரூர் மாவட்டம் , கரூர் வட்டம் , மேலப்பாளையம் கிராமத்தில் 2 - 3 - 2010 அன்று காலை சுமார் 7 .00 மணியளவில் 
திரு . மணிமோகன் என்பவருக்கு சொந்தமான செங்கல் சூளையில் வேலை பார்த்து வந்த திரு . சண்முகம் மற்றும் நடராஜன் ஆகிய 
இருவரும் அப்பகுதியில் உள்ள புல எண் 1580 / B அமராவதி ஆற்றுப்படுகையில் குளித்துக்கொண்டிருந்தபோது புதையல் 
கண்டெடுக்கப்பட்டு , மேற்படி புதையல் கரூர் சார்நிலைக் கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ளது . 


வ . எண் 


புதை பொருள் 


எண்ணிக்கை 


எடை 


அருங்காட்சியக காப்பாட்சியாளர் குறிப்பு 


4 .470 கி . கி 


நின்ற நிலையில் உள்ள 
செப்புத் திருமேனி 


நின்ற நிலையில் உள்ள செப்புத் திருமேனி சுமார் 112 அடி 
உயரமுடைய இத்திருமேனி வழிபாடு செய்வதுபோல் கைகளை 
கூப்பிய நிலையில் ( கும்பிட்ட நிலையில் ) உள்ளது . பின்புறம் 
கருமையாக உள்ளது . இதனுடைய தலை அலங்காரம் கிரீட 
மகுடத்துடன் காணப்படுவதால் இது வைணவத்திலிருந்த செப்புத் 
திருமேனி எனக் கொள்ளலாம் . கழுத்தில் தொங்குகின்ற நீண்ட 
ஆபரணம் , கையில் ஏந்தியுள்ள ஆயுதம் மற்றும் தொந்தி போன்ற 
வயிறு அமைப்பு , முக அமைப்பு மனித முக அமைப்பு உடையது . 
வயிற்றுப் பகுதியில் கட்டப்பட்டுள்ள வயிற்றுக் கச்சை எவ்வித 
வேலைப்பாடும் கிடையாது . இது போன்ற உடலமைப்பு , ஆபரணம் , 
உடையலங்காரம் இவற்றினைக் கொண்டு இதனை வழிபாடு 
செய்பவராகவும் , குறிப்பாக ஒரு மன்னராகவோ அல்லது குறுநில 
மன்னராகவோ இருக்க வாய்ப்புள்ளது . பத்ம பீடத்தில் கட்டளை 
எழுத்துப் பகுதியில் க .... .. ளை என்ற பகுதி மட்டுமே உள்ளது . 
முழுமையாக கட்டளை என எழுதப்படவில்லை . இதனை 
கி . பி . 12 - 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த செப்புத் திருமேனி 
எனக்கொள்ளலாம் . 


மேற்கண்ட புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி நியமிக்கப்படுகின்ற 
பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமைகோரல் தொடர்பாக , கரூர் மாவட்ட 
ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 27 - 12 - 2010 அன்று திங்கள்கிழமை பகல் 12 . 00 மணிக்கு நேரிலோ 
அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாக தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு 
ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


புதைபொருள் சட்டம் பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக உரிமை எவரும் கோரவில்லை என்றோ அல்லது கோரப்பட்ட 
உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைபொருள் உரிமையற்றது ( Ownerless ) என 
முடிவு செய்து ஆணையிடப்படும் . 
கரூர் , 

ஜெ . உமாமஹேஸ்வரி , 
2010 செப்டம்பர் 2 . 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


Variation to the Approved Melapalayam Detailed Development Plan No . 2 of Tirunelveli Local Planning Area . 


( Roc . No . 5493/ 2010/DP3 ) 


No VI( 1)/ 336/2010 


In exercise of the powers conferred under sub - section( 1 ) of Section 33 of Town and Country Planning Act , 1971 
( Act No. 35 of 1972) the Director of Town and Country Planning , Chennai in his Proceedings Roc. No . 5493 /2010 /DP3, 
dated 6th September 2010 , proposes to make the following variation to the approved Melapalayam Detailed Development 
Plan No. 2 of Tirunelveli Local Planning Area approved by Director of Town and Country Planning in Proceedings 
Roc . No . 32783/ 95 /DP2 , dated 22nd March 1996 and the fact of this approval in form No . 12 published in 
Tamil Nadu Government Gazette , Part VI _ Section 1 , Page No . 965 , dated 4th September 1996 . 


lated 22nd March 199proved by Director of PBSRANSS Melapalayam Detailed Dese10DP3, 


Sep . 29 , 2010 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


293 


2 . Any persons affected or interested in this draft variation may within SIXTY days from the date of publication of 
this notification in the Tamil Nadu Government Gazette , can represent in person or submit in writing to the 
Member-Secretary , Tirunelveli Local Planning Authority any objections and suggestions relating thereto . 


3. The variation with plan may be inspected free of cost any time during office hours at the above said 
Local Planning Authority Office . 


VARIATION 


1. The entire "Melapalayam Detailed Development Plan No. 2 of Tirunelveli Local Planning Area approved by 
Director of Town and Country Planning in Proceedings Roc.No . 32783/ 95 /DP2, dated 22nd March 1996 is varied by 
Melapalayam Detailed Development Plan of Tirunelveli Local Planning Area.” 


2 . The Plan thus varied is numbered as Map No . 5 DDP (V )/DTCP No . 25/ 2010 . 


3 . The Detailed Development Plan clauses and schedules annexed with this plan are made enforceable 
from the date of publication of the confirmed notification to be issued under Section 33 (2 ) of the Act in 
Tamil Nadu Government Gazette . 


Chennai-2 , 
6th September 2010 . 


PANKAJ KUMAR BANSAL , 
Director of Town and Country Planning . 


Preparation of Neendakarai A Detailed Development Plan No. 1 by Nagercoil Local Planning Authority , 

Nagercoil. 


(Roc . No. 734 /2009 /NLPA.) 


FORM No. 9 


(Under Section 27 of Town and Country Planning Act, 1971 and under Rule 13 of the Preparation and Sanction of 

Detailed Development Plan Rules .) 


No. VI( 1)/337/ 2010 . 

1. The Draft Neendakarai ‘A ’ Detailed Development Plan No. 1 prepared by the Nagercoil Local Planning Authority 
for the area described in the Schedule below is hereby published (consent of the Director ) Director of Town and 
Country Planning , Chennai , having received in the order Roc. No.25114 /2005 /DP3, dated 21st April 2010 . 

2 . Any person affected by the Detailed Development Plan or interested in the Plan may within sixty days from the 
publication of this notice communicated in writing or represent in person to the Member-Secretary of Nagercoil Local 
Planning Authority any objection or suggestions relating thereto . 

3. The Detailed Development Plan with all its enclosures may be inspected free of cost during office hours at the 
Office of the Nagercoil Local Planning Authority, 11 - A , Raman Pillai Street, Ramavarmapuram , Nagercoil-629 001. Copy 
of the Detailed Development Plans are also available at the Office of the Nagercoil Local Planning Authority at the 
following price : 

Price : Rs. 2500/- (Rupees Two Thousand and Five Hundred Only ) per copy. 


SCHEDULE 
Name of the Plan : Neendakarai ` A Detailed Development Plan No. 1 
Boundary Description of Plan : 
North : Northern boundary of R . S .Nos . 444, 445 , 446 , 458 , Western boundary of R .S .No. 468 pt. 

Northern boundary of R . S .No. 468 of Neendakarai A Village . 
East : Eastern boundary of R . S .Nos . 468 , 469, 470, 471 , 472 , 473 of Neendakarai A Village. 
South : Southern boundary of R . S . Nos . 473 , 475 , Southern and Western boundary of R . S . No. 491 , 

Western boundary of R . S .No. 490 pt., Southern boundary of R . S . No. 494 of 

Neendakarai A Village . 
West : Western boundary of R . S . No. 494 pt., Southern and Western boundary of R . S . No . 488 , Western 

boundary of R . S . Nos. 482, 454, 448 , 444 of Neendakarai A Village . 


294 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI— Sec . 1 


Comprising R . S . Nos : 

444 to 448 , 454 to 458 , 468 to 473, 475 to 482 , 488 to 491, 494 of Neendakarai A Village , inclusive of all 
sub -divisions to the above said R .S .No . and part and parcel of land enclosed by the boundary description . 

Extent : 47.02.50 hectares approximately . 


Nagercoil, 
22nd September 2010 . 


எஸ் . சங்கரமூர்த்தி , 
Member-Secretary ( in - charge ), 
Nagercoil Local Planning Authority . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


